1. தேவதூதர்கள்‌ கல்லைப்‌ புரட்டித்‌ தள்ளியபோது இயேசு உயிர்த்தெழுந்தார்‌. இதை 
காவலர்கள்‌ மட்டுமே பார்த்தனர்‌. 


மத்தேயு 28 


2. அப்பொழுது, பூமி மிகவும்‌ அதிரும்படி, கர்த்தருடைய தூதன்‌ வானத்திலிருந்திறங்கி வந்து, 
வாசலிலிருந்த கல்லைப்‌ புரட்டித்‌ தள்ளி, அதின்மேல்‌ உட்கார்ந்தான்‌. 


3. அவனுடைய ரூபம்‌ மின்னல்‌ போலவும்‌, அவனுடைய வஸ்திரம்‌ உறைந்த 
மழையைப்போல வெண்மையாகவும்‌ இருந்தது. 


4. காவலாளர்‌ அவனுக்குப்‌ பயந்ததினால்‌ திடுக்கிட்டுச்‌ செத்தவர்கள்‌ போலானார்கள்‌. 


2. மகதலேனா மரியாள்‌, யாக்கோபின்‌ தாயாகிய மரியாள்‌, சலோமே என்பவர்களின்‌ முதல்‌ 
வருகை. இருளில்‌ கல்லறையை நோக்கி நடக்க தொடங்கினர்‌. 


மாற்கு 16 
1. ஓய்வுநாளான பின்பு மகதலேனா மரியாளும்‌, யாக்கோபின்‌ தாயாகிய மரியாளும்‌, 
சலோமே என்பவளும்‌, அவருக்குச்‌ சுகந்தவர்க்கமிடும்படி அவைகளை 
வாங்கிக்கொண்டு, 


3. கல்லறையின்‌ வாசலிருக்கிற கல்லை நமக்காக எவன்‌ புரட்டித்தள்ளுவான்‌ என்று 
ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்கொண்டார்கள்‌. 


யோவான்‌ 20 


1. வாரத்தின்‌ முதல்‌ நாள்‌ காலையில்‌, அதிக இருட்டோடே, மகதலேனா மரியாள்‌ 
கல்லறையினிடத்திற்கு வந்து 


3. சூரியன்‌ உதயமாகிறபோது அவர்கள்‌ கல்லறையினிடத்தில்‌ வந்தார்கள்‌ 
மத்தேயு 28 


1. ஓய்வு நாள்‌ முடிந்து, வாரத்தின்‌ முதலாம்‌ நாள்‌ விடிந்துவருகையில்‌, மகதலேனா 
மரியாளும்‌ மற்ற மரியாளும்‌ கல்லறையைப்‌ பார்க்க வந்தார்கள்‌.. 


மாற்கு 16 


2. வாரத்தின்‌ முதலாம்‌ நாள்‌ அதிகாலையிலே சூரியன்‌ உதயமாகிறபோது 
கல்லறையினிடத்தில்‌ வந்து, 


லூக்கா 24 
1. வாரத்தின்‌ முதலாம்நாள்‌ அதிகாலையிலே தாங்கள்‌ ஆயத்தம்பண்ணின அந்த 


கந்தவர்க்கங்களை அவர்கள்‌ எடுத்துக்கொண்டு வேறு சில 
ஸ்திரீகளோடுங்கூடக்‌ கல்லறையினிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


4. கல்‌ தள்ளப்பட்டிருக்கிறதைக்‌ கண்டார்கள்‌. உள்ளே நுழையவில்லை 


மாற்கு 16 


4. அந்தக்கல்‌ மிகவும்‌ பெரிதாயிருந்தது; அவர்கள்‌ ஏறிட்டுப்பார்க்கிறபோது, அது 
தள்ளப்பட்டிருக்கிறதைக்‌ கண்டார்கள்‌. 


லூக்கா 24 
3. உள்ளே பிரவேசித்து, கர்த்தராகிய இயேசுவின்‌ சரீரத்தைக்‌ காணாமல்‌, 
யோவான்‌ 20 


1. கல்லறையை அடைத்திருந்த கல்‌ எடுத்துப்போட்டிருக்கக்கண்டாள்‌. 


5. பேதுருவினிடத்திலும்‌ யோவானிடத்திலும்‌ சொல்வதற்கு ஓடி சென்றனர்‌ . இயேசு 

உயிர்தெழுந்ததை இன்னமும்‌ அறியாமல்‌ இருந்தனர்‌ 

யோவான்‌ 20 

2. உடனே அவள்‌ ஓடி, சீமோன்‌ பேதுருவினிடத்திலும்‌ இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்றச்‌ 
சீஷனிடத்திலும்‌ போய்‌: கர்த்தரைக்‌ கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌, அவரை வைத்த இடம்‌ எங்களுக்குத்‌ தெரியவில்லை 
என்றாள்‌. 


6. பேதுருவும்‌ யோவானும்‌ கல்லறைக்குச்‌ செல்கிறார்கள்‌ 
யோவான்‌ 20 


3. அப்பொழுது பேதுருவும்‌ மற்றச்‌ சீஷனும்‌ கல்லறையினிடத்திற்குப்‌ போகும்படி புறப்பட்டு, 
இருவரும்‌ ஒருமித்து ஓடினார்கள்‌. 


7. யோவான்‌ முதலில்‌ வருகிறார்‌, ஆனால்‌ கல்லறையில்‌ நுழையவில்லை. 

யோவான்‌ 20 

3. இருவரும்‌ ஒருமித்து ஓடினார்கள்‌. 

4. பேதுருவைப்பார்க்கிலும்‌ மற்றச்‌ சீஷன்‌ துரிதமாய்‌ ஓடி, முந்திக்‌ கல்லறையினிடத்தில்‌ 
வந்து, 


5. அதற்குள்ளே குனிந்துபார்த்து, சீலைகள்‌ கிடக்கிறதைக்‌ கண்டான்‌; ஆனாலும்‌ அவன்‌ 
உள்ளே போகவில்லை. 


8. பேதுரு இரண்டாவதாக வந்து கல்லறையில்‌ நுழைகிறார்‌. 

லூக்கா 24 

12. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி, அதற்குள்ளே 
குனிந்துபார்க்கையில்‌, சீலைகளைத்‌ தனிப்பட வைத்திருக்கக்கண்டு, 
சம்பவித்ததைக்‌ குறித்துத்‌ தன்னில்‌ ஆச்சரியப்பட்டுக்கொண்டுபோனான்‌. 

யோவான்‌ 20 


6. சீமோன்‌ பேதுரு அவனுக்குப்பின்னே வந்து, கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, 


7. சீலைகள்‌ கிடக்கிறதையும்‌, அவருடைய தலையில்‌ சுற்றியிருந்த சீலை 
மற்றச்சீலைகளுடனே வைத்திராமல்‌ தனியே ஒரு இடத்திலே சுருட்டி 
வைத்திருக்கிறதையும்‌ கண்டான்‌. 


9. யோவான்‌ கல்லறைக்குள்‌ நுழைகிறார்‌, இயேசு உயிர்தெழுந்ததை முதலாவதாக விசுவாசி 
த்தார்‌ 
யோவான்‌ 20 


8. முந்திக்‌ கல்லறையினிடத்திற்கு வந்த மற்றச்‌ சீஷனும்‌ அப்பொழுது உள்ளே பிரவேசித்து, 
கண்டு விசுவாசித்தான்‌. 


10. பேதுரு இயேசு உயிர்தெழுந்ததை நம்பவில்லை, இருவரும்‌ உடனே வீட்டிற்கு 
செல்கிறார்கள்‌. 


யோவான்‌ 20 


9. அவர்‌ தகனம்‌ அய்‌ பழுற்தரு க வேணடும்‌ என்கிற வேதவாக்கியத்தை அவர்கள்‌ 
இன்‌ ருந்தார்கள்‌. 


10. பின்பு அந்தச்‌ சீஷர்கள்‌ தங்களுடைய இடத்திற்குத்‌ திரும்பிப்போனார்கள்‌. 


11. பேதுருவும்‌ யோவானும்‌ விட்டுச்‌ சென்றபின்‌, சுமார்‌ ஜந்து பெண்கள்‌ இரண்டாவது 
முறையாக கல்லறையை வந்தடைந்தார்கள்‌. 


யோவான்‌ 20 


11. மரியாள்‌ கல்லறையினருகே வெளியே நின்று அழுதுகொண்டிருந்தாள்‌; 


12. பெண்கள்‌ கல்லறையினுள்‌ பார்த்தனர்‌ 
மாற்கு 16 

5. அவர்கள்‌ கல்லறைக்குள்‌ பிரவேசித்து, 
யோவான்‌ 20 


11 அப்படி அழுதுகொண்டிருக்கையில்‌ அவள்‌ குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, 


13. அவர்கள்‌ தூதர்களை பார்க்கிறார்கள்‌ 
மாற்கு 16 


5. வெள்ளையங்கி தரித்தவனாய்‌ வலதுபக்கத்தில்‌ உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனைக்கண்டு 
பயந்தார்கள்‌. 


லூக்கா 24 


4. அதைக்‌ குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில்‌, பிரகாசமுள்ள வஸ்திரந்தரித்த 
இரண்டுபேர்‌ அவர்கள்‌ அருகே, நின்றார்கள்‌. 


யோவான்‌ 20 
12. இயேசுவின்‌ சரீரம்‌ வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய்‌ இரண்டு 


தூதர்கள்‌, தலைமாட்டில்‌ ஒருவனும்‌ கால்மாட்டில்‌ ஒருவனுமாக, 
உட்கார்ந்திருக்கிறதைக்‌ கண்டாள்‌. 


14. தூதர்கள்‌ பெண்களை கேள்வி கேட்டனர்‌ 
யோவான்‌ 20 
13. அவர்கள்‌ அவளை நோக்கி: ஸ்திரீயே, ஏன்‌ அழுகிறாய்‌ என்றார்கள்‌. அதற்கு அவள்‌: என்‌ 


ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்‌, அவரை வைத்த இடம்‌ 
எனக்குத்‌ தெரியவில்லை என்றாள்‌. 


15. தூதர்கள்‌ பெண்களுக்கு உயிர்த்தெழுதலை அறிவித்தனர்‌ 
மத்தேயு 28 


5. ன்‌ அந்த ஸ்திரீகளை நோக்கி: நீங்கள்‌ பயப்படாதிருங்கள்‌; சிலுவையில்‌ அறையப்பட்ட 
தவ பனைத்‌ தேடுகிறீர்கள்‌ என்று அறிவேன்‌ 5 


6. அவர்‌ இங்கே இல்லை; தாம்‌ சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்‌; கர்த்தரை வைத்த 
இடத்தை வந்து பாருங்கள்‌... 

மாற்கு 16 

6. அவன்‌ அவர்களை நோக்கி: பயப்படாதிருங்கள்‌, சிலுவையில்‌ அறையப்பட்ட நசரேயனாகிய 
இயேசுவைத்‌ தேடுகிறீர்கள்‌; அவர்‌ உயிர்த்தெழுந்தார்‌, அவர்‌ இங்கேயில்லை; 
இதோ, அவரை வைத்த இடம்‌. 


லூக்கா 24 


5. அந்த ஸ்திரீகள்‌ பயப்பட்டுத்‌ தலைகவிம்ந்‌ ரையை நோக்கி நிற்கையில்‌, அந்‌ 

ன்‌ ரங்க பரன்‌ அவர்களை நோக்கி: உயிரோடிருக்கிறவரை நீங்கள்‌ 
மரித்தோரிடத்தில்‌ தேடுகிறதென்ன? 

6. அவர்‌ இங்கே இல்லை, அவர்‌ உயிர்த்தெழுந்தார்‌. 

7. மனுஷகுமாரன்‌ பாவிகளான மனுஷர்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கப்படவும்‌, சிலுவையில்‌ 
அறையப்படவும்‌, மூன்றாம்நாளில்‌ எழுந்திருக்கவும்‌ வேண்டுமென்பதாக அவர்‌ 
கலிலேயாவிலிருந்த காலத்தில்‌ உங்களுக்குச்‌ சொன்னதை நினைவுகூருங்கள்‌ 
என்றார்கள்‌. 


8. அப்பொழுது அவர்கள்‌ அவருடைய வார்த்தைகளை நினைவுகூர்ந்து, 


16. சீடர்களுக்குத்‌ தெரிவிக்க தூதர்கள்‌ பெண்களை அனுப்பினர்‌ 
மத்தேயு 28 


7. சீக்கிரமாய்ப்‌ போய்‌, அவர்‌ மரித்தோரிலிருந்து எழுந்தார்‌ என்று அவருடைய சீஷர்களுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌. அவர்‌ உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்குப்‌ போகிறார்‌; அங்கே 
அவரைக்‌ காண்பீர்கள்‌; இதோ, உங்களுக்குச்‌ சொன்னேன்‌ என்றான்‌. 


மாற்கு 16 

7. நீங்கள்‌ அவருடைய சீஷரிடத்திற்கும்‌, பேதுருவினிடத்திற்கும்‌ போய்‌: உங்களுக்கு முன்னே 
கலிலேயாவுக்குப்‌ போகிறார்‌, அவர்‌ உங்களுக்குச்‌ சொன்னபடியே அங்கே 
அவரைக்‌ காண்பீர்கள்‌ என்று, அவர்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌ என்றான்‌. 

லூக்கா 24 


9. கல்லறையை விட்டுத்‌ திரும்பிப்‌ போய்‌, இந்தச்‌ சங்கதிகளெல்லாவற்றையும்‌ 
பதினொருவருக்கும்‌ மற்றெல்லாருக்கும்‌ அறிவித்தார்கள்‌. 


17. மரியாள்‌ தவிர அனைத்து பெண்களும்‌ இரண்டாவது முறையாக கல்லறையை விட்டு 
ஓடி விடுகின்றனர்‌ 


மத்தேயு 28 
8. அவர்கள்‌ பயத்தோடும்‌ மகா சந்தோஷத்தோடும்‌ கல்லறையை விட்டுச்‌ சீக்கிரமாய்ப்‌ 
புறப்பட்டு, அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள்‌. 
மாற்கு 16 


8. நடுக்கமும்‌ திகிலும்‌ அவர்களைப்‌ பிடித்தபடியால்‌, அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ வெளியே வந்து, 
கல்லறையை விட்டு ஓடினார்கள்‌; அவர்கள்‌ பயந்திருந்தபடியினால்‌ 
ஒருவருக்கும்‌ ஒன்றும்‌ சொல்லாமற்போனார்கள்‌. 


18. இயேசு மரியாளுக்கு கல்லறையின்‌ அருகினில்‌ தரிசனமானார்‌ 
மாற்கு 16 


9. வாரத்தின்‌ முதலாம்நாள்‌ அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்தபின்பு, மகதலேனா 
மரியாளுக்கு முதல்முதல்‌ தரிசனமானார்‌. 


யோவான்‌ 20 


14. இவைகளைச்‌ சொல்லிப்‌ பின்னாகத்‌ திரும்பி, இயேசு நிற்கிறதைக்‌ கண்டாள்‌; ஆனாலும்‌ 
அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள்‌. 


15. இயேசு அவளைப்‌ பார்த்து ஸ்திரீயே, ஏன்‌ அழுகிறாய்‌, யாரைத்‌ தேடுகிறாய்‌ என்றார்‌. 
அவள்‌, அவரைத்‌ தோட்டக்காரனென்று எண்ணி: ஐயா, நீர்‌ அவரை 
எடுத்துக்கொண்டுபோனதுண்டானால்‌, அவரை வைத்த இடத்தை எனக்குச்‌ 
சொலலும்‌, நான்‌ போய்‌ அவரை எடுத்துக்கொள்ளுவேன்‌ என்றாள்‌. 


16. இயேசு அவளை நோக்கி: மரியாளே என்றார்‌. அவள்‌ திரும்பிப்‌ பார்த்து: ரபூனி என்றாள்‌; 
அதற்குப்‌ போதகரே என்று அர்த்தமாம்‌. 


17. இயேசு அவளை நோக்கி: என்னைத்‌ தொடாதே, நான்‌ இன்னும்‌ என்‌ பிதாவினிடத்திற்கு 
ஏறிப்போகவில்லை; நீ என்‌ சகோதரரிடத்திற்குப்‌ போய்‌, நான்‌ என்‌ 
பிதாவினிடத்திற்கும்‌ உங்கள்‌ பிதாவினிடத்திற்கும்‌, என்‌ தேவனிடத்திற்கும்‌ 
உங்கள்‌ தேவனிடத்திற்கும்‌ ஏறிப்போகிறேன்‌ என்று அவர்களுக்குச்‌ சொல்லு 
என்றார்‌. 


19. இயேசு மற்ற பெண்க ளுக்கு தரிசனமானார்‌ 
மத்தேயு 28 
9. அவர்கள்‌ அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப்‌ போகிறபோது, இயேசு தாமே ம பட்டு 
எதிர்பட்டு: வாழ்க என்றார்‌. அவர்கள்‌ கிட்டவந்து, அவர்‌ பாதங்களைத்‌ தழுவி, 
அவரைப்‌ பணிந்துகொண்டார்கள்‌. 
10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி: பயப்படாதிருங்கள்‌; நீங்கள்‌ போய்‌, என்‌ சகோதரர்‌ 


கலிலேயாவுக்குப்‌ போகும்படி அவர்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌; அங்கே அவர்கள்‌ 
என்னைக்‌ காண்பார்கள்‌ என்றார்‌. 


20. மரியாள்‌ மட்டுமே அப்போஸ்தலர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார்‌ என்று சொல்கிறார்‌. 

மாற்கு 16 

10. அவளிடத்திலிருந்து அவர்‌ ஏழு பிசாசுகளைத்‌ துரத்தியிருந்தார்‌. அவள்‌ புறப்பட்டு, 
அவரோடே கூட இருந்தவர்கள்‌ துக்கப்பட்டு அழுதுகொண்டிருக்கையில்‌, 
அவர்களிடத்தில்‌ போய்‌, அந்தச்‌ செய்தியை அறிவித்தாள்‌. 

யோவான்‌ 20 


18. மகதலேனா மரியாள்‌ போய்‌, தான்‌ கர்த்தரைக்‌ கண்டதையும்‌, அவர்‌ தன்னுடனே 
சொன்னவைகளையும்‌ சீஷருக்கு அறிவித்தாள்‌. 


21. அப்போஸ்தலர்கள்‌ மரியாளின்‌ சாட்சியை நிராகரிக்கிறார்கள்‌ 


மாற்கு 16 


11. அவர்‌ உயிரோடிருக்கிறார்‌ என்றும்‌ அவளுக்குக்‌ காணப்பட்டார்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
கேட்டபொழுது நம்பவில்லை. 


22. மற்ற பெண்கள்‌ வந்து மரியாளுடன்‌ சேர்ந்து அப்போஸ்தலர்களுக்கு இயேசு 
உயிர்த்தெழுந்தார்‌ என்று சொன்னார்கள்‌ 


லூக்கா 24 


10. இவைகளை அப்போஸ்தலருக்குச்‌ சொன்னவர்கள்‌ மகதலேனா மரியாளும்‌, 
யோவன்னாளும்‌, யாக்கோபின்‌ தாயாகிய மரியாளும்‌ இவர்களுடனேகூட 
இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. 


23. அப்போஸ்தலர்கள்‌ பெண்களின்‌ சாட்சியை நிராகரிக்கிறார்கள்‌ 
லூக்கா 24 


11. இவர்களுடைய வார்த்தைகள்‌ அவர்களுக்கு வீண்பேச்சாகத்‌ தோன்றினதினால்‌, அவர்கள்‌ 
இவர்களை நம்பவில்லை. 


